GOVERNMENT OF TAMIL NADU 

2017 


[ Regd . No . TNICCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs. 1 .60 Paise . 


STIUST 


ராம 


GOVERN 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


- INAL 


- 


IIIL 


TRUTH 
- 


. 


ALONE T 


RIUMPHS 


EXTRAORDINARY PUBLISHED BY AUTHORITY 


No . 353 ] 


CHENNAI, MONDAY, OCTOBER 30 , 2017 
Aippasi 13 , Hevilambi , Thiruvalluvar Aandu - 2048 


Part III - Section 1( a ) 
General Statutory Rules, Notifications, Orders , Regulations, etc ., 

issued by Secretariat Departments . 
NOTIFICATIONS BY GOVERNMENT 


RURAL DEVELOPMENT AND PANCHAYAT RAJ DEPARTMENT 


AMENDMENT TO THE TAMIL NADU PANCHAYATS (APPOINTMENT OF COUNSEL AND INCURRING OF 

LAW CHARGES ) RULES . 


[G . O . Ms. No. 119 , Rural Development and Panchayat Raj (PR - 1), 30th October 2017 .] 


No. SRO A - 46(k-1)/2017 . 

In exercise of the powers conferred by sub - section ( 1 ) of Section 242 of the Tamil Nadu Panchayats Act , 1994 
( Tamil Nadu Act 21 of 1994 ) , the Governor of Tamil Nadu hereby makes the following amendment to the Tamil Nadu 
Panchayats (Appointment of Counsel and Incurring of Law Charges ) Rules , 1999 : 


AMENDMENT 


In the said Rules , in rule 3 , in sub -rule ( 2 ) , for the expression " Rule 3 " , the expression " sub -rule ( 1 ) " , shall be 
substituted . 


அறிவிக்கை 


[ அரசாணை நிலை எண் . 119 , ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ( ஊ - 1) த் துறை , 30 அக்டோபர் 2017 ] 


1994 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 21/ 1994) 242 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 1999 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் ( வழக்கறிஞர்கள் 
நியமனம் மற்றும் வழக்கை நடத்துவதற்கான கட்டணங்கள் ) விதிகளுக்கு பின்வரும் திருத்தத்தை இதனால் செய்கிறார் : 


திருத்தம் 


மேற்சொன்ன விதிகளில் , விதி 3 , துணைவிதி (2 ) இல் , விதி 3 என்ற பதிவுக்குப் பதிலாக " துணைவிதி (1) என்ற பதிவு 
அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


III - 1a Ex . ( 353) - 1 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


AMENDMENTS TO THE TAMIL NADU PANCHAYATS (ACTION AGAINST ILLICIT CUTTING OF TREE ) RULES . 


[G .O . Ms. No. 120 , Rural Development and Panchayat Raj (PR - 1), 30th October 2017.] 


No . SRO A- 46(k -2)/ 2017 . 

In exercise of the powers conferred by sub - section ( 1 ) of section 242 read with clause (f ) of sub - section ( 1 ) of 
Section 131 of the Tamil Nadu Panchayats Act , 1994 (Tamil Nadu Act 21 of 1994 ) , the Governor of Tamil Nadu hereby 
makes the following amendments to the Tamil Nadu Panchayats ( Action against Illicit Cutting of Tree ) Rules , 2001 : 


AMENDMENTS 


In the said Rules , 

( 1 ) in rule 4 , for the sentences beginning with the expression " The orders so passed " and ending with the 
expression " or will be confiscated ", the following sentences shall be substituted namely : 

" The orders so passed shall be communicated to the offender by means of a written notice , in the format specified 
in the Annexure , informing him of the offence committed , enquiries made thereon , the decision of the authority to 
compound the offence and the amount of the compounding fee imposed . The offender shall remit the compounding fee 
within the time to be specified in the notice , which shall not be less than fifteen days , and in default of payment of the 
fee , the offender shall be prosecuted immediately . The seized tree parts involved in the offence, if any, will be 
confiscated . ; and 

( 2 ) in the Annexure , in the last paragraph , the expression "/returned " shall be omitted . 


அறிவிக்கை 
[ அரசாணை நிலை எண் . 120 , ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ( ஊ - 1) த் துறை , 30 அக்டோபர் 2017) 


1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்ட எண் 21/1994) -இன் 131 ஆம் பிரிவின் (1) ஆம் உட்பிரிவின் 
( ஊ ) ஆம் கூறுடன் 242 ஆம் பிரிவின் (1 ) ஆம் உட்பிரிவால் அளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்களைப் பயன்படுத்தி தமிழ்நாடு ஆளுநர் 
2001 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் ( சட்டத்திற்கு புறம்பாக மரங்களை வெட்டுவதற்கு எதிராக நடவடிக்கை ) விதிகளுக்கு பின்வரும் 
திருத்தங்களை ஈங்கிதனால் செய்துள்ளார்: 


திருத்தங்கள் 


கூறப்பட்ட விதிகளில் , 


(1) 4 ஆம் விதியில் , " அவ்வாறு பிறப்பிக்கப்பட்ட ஆணைகள் எனும் சொற்றொடருடன் தொடங்குகின்ற வரிகளுக்காக மற்றும் 
" அல்லது பறிமுதல் செய்யப்படுதல் வேண்டும் " என்று முடிவடைகின்ற சொற்றொடருக்கு பின்வரும் வரிகளை பதிலாக அமைத்தல் வேண்டும் , 
அதாவது : 


அவ்வாறு பிறப்பிக்கப்பட்ட ஆணைகளை பிற்சேர்க்கையில் குறித்துரைக்கப்பட்டுள்ள படிவத்தில் எழுத்து மூலமான அறிவிக்கையின் 
வாயிலாக செய்யப்பட்ட குற்றச் செயல்களை , அது குறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை , குற்றங்களை , இணக்கமாய் தீர்த்துக் 
கொள்வதற்கான அதிகார அமைப்பின் முடிவினை மற்றும் விதிக்கப்பட்ட இணக்கக் கட்டணத் தொகையை அவருக்கு தெரிவித்தல் வேண்டும் . 
குற்றவாளி பதினைந்து நாட்களுக்கு குறையாமல் அறிவிப்பில் குறித்துரைக்கப்பட்டுள்ள காலத்திற்குள் இணக்கக் கட்டணத்தை செலுத்துதல் 
வேண்டும் மற்றும் கட்டணத்தை செலுத்தத் தவறுகையில் குற்றவாளி மீது உடனடியாக குற்ற வழக்குத் தொடருதல் வேண்டும் . குற்றத்திற்கு 
தொடர்புடைய பறிமுதல் செய்யப்பட்ட மரத்தின் துண்டுகள் ஏதேனும் இருப்பின் அவைகளை பறிமுதல் செய்தல் வேண்டும் , மற்றும் 


(2) பின் இணைப்பில் , இறுதி பத்தியில் , " திருப்பி ஒப்படைத்தல் " எனும் சொற்றொடரை விட்டு விடுதல் வேண்டும் . 


AMENDMENT TO THE TAMIL NADU PANCHAYATS (CALLING FOR INFORMATION FROM 

VILLAGE ADMINISTRATIVE OFFICERS) RULES 


[G . O . Ms. No. 121, Rural Development and Panchayat Raj (PR - 1), 30th October 2017 .] 


No . SRO A - 46(k- 3)/2017 . 

In exercise of the powers conferred by sub -section ( 1) of Section 225 and sub -section ( 1) of Section 242 of the 
Tamil Nadu Panchayats Act , 1994 (Tamil Nadu Act 21 of 1994) , the Governor of Tamil Nadu hereby makes the following 
amendment to the Tamil Nadu Panchayats ( Calling for Information from Village Administrative Officers ) Rules , 1999 : 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


3 


AMENDMENT 
In the said Rules , in rule 2 , after the expression "furnish him " , the expression " within fifteen days " shall be 
inserted . 


அறிவிக்கை 


[ அரசாணை நிலை எண் . 121 , ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ( ஊ - 1) த் துறை , 30 அக்டோபர் 2017 ) 


1994 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் (தமிழ்நாடு சட்டம் 21/1994 ) இன் 225 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவு மற்றும் 242 
ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் ஈங்கிதனால் 
1999 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் ( கிராம நிர்வாக அலுவலரிடம் கேட்கப்படக்கூடிய தகவல் ) விதிகளில் பின்வரும் திருத்தத்தை 
செய்கிறார்: 


திருத்தம் 


மேற்சொன்ன விதிகளில் , 2 ஆம் விதியில் " பொருள் பற்றிய தகவலைத் " என்ற சொற்றொடருக்கு பின்னர் " பதினைந்து நாட்களுக்குள் 
என்ற சொற்றொடர் சேர்க்கப்பட வேண்டும் . 


HANS RAJ VERMA, 
Additional Chief Secretary to Government. 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


